இயேசுவில்‌ நம்பிக்கை வைக்கிறான்‌. பரிசுத்த 
ஆவியாரானவருடடைய வல்லமையுள்ள 
கிரியையினாலேயே கிறிஸ்துவோடு நமக்கு ஐக்கியம்‌ 
ஏற்படுகிறது (எபேசியா்‌1: 13,19). ஆனபடியால்‌, மனிதன்‌ 
தன்னைத்தானே மீட்டுக்‌ கொள்ள முடியாது. தேவன்‌ 
ஒருவர்‌ தவிர பாவியை இரட்சிக்க ஒருவராலும்‌ கூடாது. 
தேவனுடைய ஏகாதிபத்ய அன்பினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌, கிருபையினாலுமே நமக்கு இந்த 
இரட்சிப்பு உண்டாகிறது (ரோமர்‌ 9: 6-24). 


ீரட்சகரில்‌ மகிமைப்பநுதல்‌ : 


“மேன்மை பாராட்டுகிறவன்‌ கர்த்தரைக்‌ குறித்தே 
மேன்மை பாராட்டக்கடவன்‌” (1 கொரி 1:30) 

உங்களுடைய தீர்மானங்களிலோ, திருச்சபைகளிலோ, 
சமய காரியங்களில்‌ ஈடுபடுவதிலோ நீங்கள்‌ 
மேன்மைபாராட்டாமல்‌, கர்த்தரைக்‌ குறித்தே மேன்மை 
பாராட்ட வேண்டும்‌. நாம்‌ ஏன்‌ அவரைக்‌ குறித்து 
மேன்மை பாராட்ட வேண்டும்‌?. அவர்‌ ஒருவரே 
“துதிக்கப்படத்தக்கவர்‌'. நமது ஆண்டவரும்‌ 
இரட்சகருமாகிய இயேசுகிறிஸ்து பரலோக 
மேன்மையை விட்டிறங்கி, பெத்லகேமிலே பிறந்தார்‌. 
மனித சாயலிலே பிறந்த அவர்‌, பாவமில்லாதவராய்‌, 
தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாகச்‌ செய்து 
முடித்தார்‌. தேவனுடைய பரிசுத்த நியாயப்பிரமா 
ணத்தை அவர்‌ முற்றிலுமாக நிறைவேற்றி கனப்படுத்தின 
பின்பு, நாம்‌ பெறவேண்டிய தேவகோபாக்கினையை 
அவர்‌ நமக்காக சிலுவையிலே அறுபவித்தார்‌. அதினாலே 
அவர்‌ “நீத்திய நீதியை” நமக்கு பெற்று தந்தார்‌ (தானியேல்‌ 
9:24) அவர்‌ நம்முடைய சகல பாவத்தையும்‌ 
அழுக்கையும்‌ நீக்கி, நியாயப்பிரமாணத்தின்‌ 
சாபத்திலிருந்து நம்மை மீட்டார்‌ (சகரியா 13:1).“அவர்‌ 
நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும்‌, 
நாம்‌ நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும்‌ 
இருக்கிறார்‌” (ரோமர்‌4:25). அவர்‌ தேவனுடைய 
வலதுபாரிசத்திலே வீற்றிருந்து தம்முடைய 
சத்துருக்களைத்‌ தமது பாதபடியாக்கிப்போடும்‌ 
வரைக்கும்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌ (எபிரெயர்‌ 72: 
12, 13). மேலும்‌, அவர்‌ தமது மூலமாய்‌ தேவனிடத்தில்‌ 


சேருகிறவர்களுக்காக வேண்டுதல்‌ செய்யும்படிக்கும்‌, 
பாவிகளை இரட்சிக்கும்படிக்கும்‌ அவர்‌ அங்கே 
வீற்றிருக்கிறார்‌. (எபிரெயர்‌ 7: 25). 


பாவியான மனிதனே, சர்வ ஏகாதிபத்தியமுள்ள 
இராஜாவுக்கு முன்பாக பணிந்துகொள்‌. அவர்‌ 
இரக்கமுள்ளவர்‌ ஆகையால்‌ அவரிடத்தில்‌ 
இரக்கத்திற்காக மன்றாடு. அவர்‌ உங்களை புறம்பே 
தள்ளமாட்டார்‌. ஏனெனில்‌, பிதாவானவர்‌ அவருக்குக்‌ 
கொடுத்த ஒருவரையும்‌ அவர்‌ புறம்பே தள்ளுவதில்லை 
(யோவான்‌ 6:37). தேவனை தேடுங்கள்‌ அவருடைய 
நாமத்தைக்‌ கூப்பிடுங்கள்‌; தேவனிடத்தில்‌ சேருவதற்கு 
தகுதியற்ற நிலையில்‌ உள்ள நீங்கள்‌ முழுமனதோடு 
அவரிடத்தில்‌ வாருங்கள்‌. உங்களுக்கு அருளப்பட்டிருக்‌ 
கிற அவருடைய அளவற்ற இலவசமான கிருபைக்காக 
அவரை ஸ்தோத்தரியுங்கள்‌! 


ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து ஒருவரே பாவிகளின்‌ 
இரட்சகர்‌. அவர்‌ ஒருவரே ஆண்டவராகவும்‌ 
இரட்சகராகவும்‌ இருக்கிறார்‌. அவரிடத்தில்‌ மனிதத்‌ 
தன்மையும்‌, தெய்வீகத்‌ தன்மையும்‌ இருக்கிறபடியால்‌ 
அவர்‌ மனிதனாகவும்‌ தெய்வமாகவும்‌ இருக்கிறார்‌. 
ஆகவே, நாமும்‌ பரலோகத்தில்‌ உள்ளவர்களோடு 
சேர்ந்து, “ஆட்டுக்குட்டி யானவருக்கு ஸ்தோத்திரமும்‌ 
கனமும்‌ மகிமையும்‌ வல்லமையும்‌ சதா காலங்களிலும்‌ 
உண்டாவதாக” என்று பாடுவோம்‌. ஆம்‌, பாவிகளுடைய 
ஒரே இரட்சகராகிய நம்முடைய ஆண்டவராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கே கனமும்‌ மகிமையும்‌ 
உண்டாவதாக/ ஆமென்‌. 


அவனை சச சை ஜிய வைகை சைகை 
தொடர்பு முகவரி 


இந்திய சீர்திருத்த பாப்திஸ்கு ஐக்கியம்‌ 


57/2, டி.பி.கே.மெயின்‌ ரோடு, பைகாரா, மதுரை - 625 004. 


தொலைபேசி எண்‌ : 0452 - 237 44 88 ; 99941 81010 





பாவிகளின்‌ 


ர இரட்சகர்‌ 








பாவிகளின்‌ ஒரே ரட்சகர்‌ 
W. F.6d 


“இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும்‌ இரட்சகர்‌ 
உங்களுக்குத்‌ தாவீதின்‌ ஊரிலே பிறந்திருக்தறொர்‌ - 
லூக்கா 2: 11. 


நமக்கு ஏன்‌ ரட்சகர்‌ சுவை ? 


“குழந்தை இயேசுவை” நம்புகின்ற அநேகர்‌ தங்களுக்கு 
இரட்சகர்‌ தேவை என்று அறியாமல்‌ இருக்றொர்கள்‌. 
கிறிஸ்து உலகிற்கு வந்தார்‌ என்ற நம்பிக்கையை விட 
தேவன்‌ கிறிஸ்துவை மீட்பராக இவ்வுலகிற்கு 
அனுப்பினார்‌ என்று நம்புவதே மெய்யானது. அநேகர்‌ 
தாங்கள்‌ பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமென்று 
அறியாதிருக்கிறார்கள்‌. நண்பனே! சுபாவத்தினாலும்‌. 
தெரிந்து கொள்ளுதலினாலும்‌, செய்கையினாலும்‌, 
நீங்கள்‌ குணப்படாத பாவியாகவே கர்த்தருடைய 
பார்வையில்‌ காணப்படுவதால்‌, உங்களுக்கு 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலுண்டாகும்‌ 
மீட்பு அவசியமாய்‌ இருக்கிறது. ஆகவே, நீங்கள்‌ உங்கள்‌ 
பாவங்களில்‌ இருந்து மீட்படைய வேண்டும்‌! இதை 
குறித்து வேதமும்‌ தெளிவாய்‌ போதிக்கிறது; “தேவனைத்‌ 
தேடுகிற உணர்வுள்ளவன்‌ உண்டோ என்று பார்க்க, 
கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரைக்‌ 
கண்ணோக்கினார்‌. எல்லாரும்‌ வழிவிலகி, ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போனார்கள்‌ ; நன்மைசெய்கிறவன்‌ இல்லை, 
ஒருவனாகிலும்‌ இல்லை ” (சங்கீதம்‌ 14 : 2-3). “எந்த 
மனிதனும்‌ மாயையே என்பது நிச்சயம்‌” (சங்கீதம்‌ 39:5) ; 
“துன்மார்க்கர்‌ கர்ப்பத்தில்‌ உற்பவித்தது முதல்‌ 
பேதலிக்கறொர்கள்‌; தாயின்‌ வயிற்றிலிருந்து பிறந்தது 
முதல்‌ பொய்‌ சொல்லி வழிதப்பிப்‌ போகிறார்கள்‌” 
(சங்கீதம்‌ 58:3); மனிதன்‌ தன்னைத்‌ தானே 
பாவத்திலிருந்து காப்பாற்றிக்கொள்ள முற்றிலும்‌ 
இயலாதவனும்‌, “தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பிற்கு' 
ஏற்றவனுமாயிருக்கிறான்‌ என்று சங்கீதத்திலுள்ள இந்த 
வசனங்கள்‌ தெளிவாய்க்‌ கூறுகின்றது (ரோமர்‌ 2:5 ; 
மத்தேயு 25:41,46 ; லூக்கா 12:5 ; வெளிப்படுத்தல்‌ 
21:8). 


இரட்சிக்கும்‌ வழியை தேவன்‌ மனிதனுக்கு 
கொடுக்கவில்லை. எந்த பாவியையம்‌ மீட்க வேண்டிய 
நிர்பந்தமும்‌ தேவனுக்கும்‌ இல்லை. இப்படியிருக்க 
நியாயப்பிரமாணத்தை மீறின குற்றவாளி தேவனுடைய 
நீதியுள்ள நியாயத்‌ தீர்ப்பினின்று தப்பிக்கொள்வேன்‌ 
என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்‌? ஆகவே, பாவியான 
மனிதன்‌ பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்பதற்குக்‌ கூட 
தகுதியற்றவன்‌. அவன்‌ “வாய்திறவாதவனும்‌” 
நியாயப்பிரமாணத்தினால்‌ குற்றஞ்சாட்டப்பட்டு, 
தன்னைத்தானே நிலைநிறுத்திக்‌ கொள்ள 
முடியாதவனுமாயிருக்கிறான்‌. “நியாயப்பிரமாணத்தின்‌ 
கிரி யைக்க ர£ரறரரகிய யாவரும்‌ 
சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள்‌; 
நியாயப்பிரமாணத்தின்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்ட 
வைகளை எல்லாம்‌ செய்யத்தக்கதாக அவைகளில்‌ 
நிலைத்திராதவன்‌ எவனோ அவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ 


என்று எழுதியிருக்கிறதே ' (கலாத்தியர்‌ 3:10). 


அகவே, ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து, “தமது 
ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கி அவர்களை 
நெட்‌ சிக்கவும்‌ (மத்தேயு1:21). “நியாயப்பிரமாணத்தின்‌ 
சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டுக்‌ 
கொள்ளவுமே வந்தார்‌ (கலாத்தியர்‌ 3:18). இதுதான்‌ 
மெய்யான நற்செய்தி ஆகும்‌. “ஒயேசு' என்பதற்கு 
“ரட்சகர்‌ ' என்று அர்த்தம்‌. மேலும்‌, நமது 
ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
இரட்சிப்பின்‌ செயலை நிறைவேற்றினார்‌ என்று வேதம்‌ 
போதிக்கிறது. அவர்‌ தமது இரட்சிப்பின்‌ கிரியையை 
நிறைவேற்றாமல்‌, தோற்கடிக்கப்பட்டிருந்தால்‌, அவரை 
“ரட்சகர்‌ என்று நாம்‌ அழைப்பதெப்படி? ஆனால்‌, 
மெய்யாகவே, கிறிஸ்துவானவர்‌, பிதா தான்‌ செய்யும்படி 
கட்டளையிட்ட காரியத்தை செய்து முடித்தார்‌ 
(யோவான்‌ 17: 4). 


ூரட்சகராகிய அயேசுகிறிஸ்து நம்மை எவ்வாறு 
ரைட்சிக்கிறார்‌? 


பாவியான நண்பனே! உன்‌ ஆத்துமாவை பாவத்திலிருந்து 
இரட்சிப்பதற்கு கிறிஸ்துவிற்கு எவ்விதமான உதவியும்‌ 


தேவையில்லை என்பதை நீ நன்றாய்‌ புரிந்துகொள்‌! 
ஒருவனுடைய தர்மானமே அவனை பாவத்திலிருந்து 
இரட்சிப்பதற்கு தேவையான வழியை தேவனுக்கு 
ஏற்படுத்துகிறது என்ற தப்பான கருத்து அநேகரிடத்தில்‌ 
இருக்கிறது. ஆனால்‌, வேதம்‌ சொல்வது என்னவெனில்‌, 
தேவக்குமாரனாகிய இயேசுகிறிஸ்து தேவனுடைய 
உக்கிரத்தின்‌ அலையை ஒருவராய்‌ மிதித்தார்‌ என்பதே 
(ஏசாயா 63:3). கல்வாரி மரத்தில்‌ இயேசுவோடு 
பாவத்திற்கான பரிகாரம்‌ செலுத்த ஒருவரும்‌ 
இருந்ததில்லை; அவரை கல்லறையில்‌ இருந்து எழுப்ப 
ஒரு மனிதனும்‌ அவருக்கு உதவவில்லை (யோவான்‌ 10: 
17, 18). இப்போதும்‌, ஒரு பாவியை மீட்க, பூமியிலிருந்து 
உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்ட ஆண்டவருக்கு 
யாருடைய உதவியும்‌ அவசியமில்லை. மனிதன்‌, 
வீழ்ச்சியடைந்தவனும்‌, பாவியுமாய்‌ இருக்கிறான்‌; 
தேவனோ, சுதந்தரரும்‌ சர்வ ஏகாதிபத்தியமுள்ள 
கார்த்தராயிருக்கிறார்‌. “இரட்சிப்பு கர்த்தருடையது” என்கிற 
நம்பிக்கையே பாவிக்கு வேண்டும்‌ (யோனா 2 : 9). 
ஆகவே, உங்களை பாவத்திலிருந்து இரட்சிப்பதற்கு 
அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஒருபோதும்‌ 
உங்களுடைய உதவி தேவையில்லை. அத்தகைய முயற்சி 
எப்போதும்‌ உதவாது . அவரே பாவிகளுடைய ஓரே 
இரட்சகர்‌. 


எனினும்‌, நீங்கள்‌ இரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள்‌ 
எதுவுமே செய்யவேண்டியதில்லை என்று நாங்கள்‌ இங்கு 
அர்த்தப்படுத்தவில்லை. நீங்கள்‌ “மனந்திரும்பி 
விசுவாசிக்க” வேண்டும்‌ என்று வேதம்‌ போதிக்கிறது 
(அப்போஸ்தலர்‌ 17:30; 16:31); அதாவது, நீங்கள்‌ 
உங்கள்‌ பாவங்களிலிருந்து மனந்திரும்பி, 
ஆண்ட வராயெ இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்க (நம்ப) 
வேண்டும்‌ (அப்போஸ்தலர்‌ 20:21). 
அக்கிரமங்களினாலும்‌, பாவங்களினாலும்‌ 
மரித்தவார்களாயிருக்கிற பாவிகளால்‌, புதுப்பிக்கப்பட்ட 
ஆவியின்‌ செய்கைகளான இவைகளை நடப்பிக்க 
முடியாது (எபேசியர்‌ 2:1). ஆகவே, இங்கும்‌ 
வல்லமையுள்ள தேவனுடைய கரம்‌ செயல்பட்டு, மரித்த 
பாவியை உயிர்ப்பித்து, புதிதாக்குகிறதினாலே பாவி தன்‌ 
பாவங்களை விட்டு மனந்திரும்பி அண்டவராகிய 


